AL/2019/44/T-I (NEW) 6731 
கட O SORE RECORD | முழுப்‌ பதிப்புரிமையுடையது/ All Rights Reserved | 


2 Sees படகின்‌ S Syllabus, 


ம்‌ Bax eo Sees € Em EIA ED) ஆக்கல்‌ 


ந்‌ eae eee 


sey, site ய்‌ பிணைக்‌ உளம்‌ இல்வை பரீட்சைத்‌ இணைக்களம்‌ $ 


ணக்களம்‌ $ 

Sit mka Depa Nene ou இலங்கைம்‌. uf tof Es xaminations, Sri Lanka 
HE T. GOD Smo கல்லு வல st } í 

திணைக்களம்‌: BR "o fedima a baz 

செல்லை ecg ஒலதின on (se GS) னு 3019 நன வை 


கல்விப்‌ பொதுத்‌ தராதரப்‌ பத்திர (உயர்‌ ap பரீட்சை, 2019 ஓகஸ்ற்‌ 
General Certificate of Education (Adv. Level) Examination, August 2019 

















தச்‌ தர்‌ 





62202 eco 
இரண்டு மணித்தியாலம்‌ 
Two hours 


அறிவுறுத்தல்கள்‌ : 

K எல்லா வினாக்களுக்கும்‌ விடை எழுதுக. 

விடைத்தாளில்‌ தரப்பட்டுள்ள இடத்தில்‌ உமது சுட்டெண்ணை எழுதுக. 

விடைத்தாளின்‌ மறுபக்கத்தில்‌ தரப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களைக்‌ கவனமாக வாசித்துப்‌ பின்பற்றுக. 
1 தொடக்கம்‌ 50 வரையுள்ள வினாக்கள்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ (1), (2), (3), (4), (5) என இலக்கமிடப்பட்ட 
விடைகளில்‌ சரியான அல்லது மிகப்‌ பொருத்தமான விடையைத்‌ தெரிந்தெடுத்து, அதனைக்‌ குறித்து 
நிற்கும்‌ இலக்கத்தைத்‌ தரப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களுக்கு அமைய விடைத்தாளில்‌ புள்ளடி (x) 
இடுவதன்‌ மூலம்‌ காட்டுக, 


iN 


t r 
A. 024 th இ 


சு 


ale 
e 
7 


4 


01. ஒரு முஸ்லிம்‌, ஈமான்‌ கொள்ளவேண்டிய பிரதான அம்சங்களின்‌ எண்ணிக்கை 
(1) இரண்டு (2) மூன்று (3) நான்கு (4) ஐந்து (5) ஆறு 


02. ஆன்மீக மேம்பாட்டுக்கான வழிமுறைகளில்‌ ஒன்றான ‘ago.’ என்ற அறபுச்‌ சொல்‌ உணர்த்தும்‌ பொருள்‌ 
(1) பேணுதல்‌ (2) இறையச்சம்‌ (3) பற்றற்ற வாழ்வு (4) இறை நேசம்‌ (5) இறைத்‌ திருப்தி 


03. நபித்தோழர்கள்‌ முதன்‌ முதலில்‌ ஹிஜ்ரத்‌ சென்ற இடம்‌ 
(1) தாயிப்‌ (2) ஷாம்‌ (3) மதீனா (4) ஹபசா (5) யெமன்‌ 


04. ஷிர்க்‌ ஹபிக்கு ஓர்‌ உதாரணம்‌ 
(1) அல்லாஹ்‌ அல்லாதவற்றை வணங்குதல்‌ 
(2) ஜின்களை வணங்குதல்‌ 
(3) சூனியம்‌ செய்தல்‌ 
(4) சட்டம்‌ இயற்றும்‌ அதிகாரத்தை ஒருவருக்கு வழங்குதல்‌ 
(5) அல்லாஹ்‌ அல்லாதவற்றிற்காக பலியிடல்‌ 


05. “மனிதர்களில்‌ மிகச்‌ சிறந்தவன்‌ மனிதர்களுக்கு அதிகம்‌ பயன்‌ அளிப்பவனே” இது 
(1) குர்‌ஆனின்‌ கூற்று (2) ஹதீஸ்‌ (3) ஓர்‌ ஸஹாபியின்‌ கூற்று 
(4) oF இமாமின்‌ கூற்று (5) ஓர்‌ அறிஞரின்‌ கூற்று 


06. 100 ஆடுகளை வைத்திருக்கும்‌ ஒருவர்‌ ஸகாத்தாகக்‌ கொடுக்க வேண்டிய ஆடுகளின்‌ எண்ணிக்கை 
(1) ஒன்று (2) இரண்டு (3) மூன்று (4) நான்கு (5) ஐந்து 


07. பர்ளு கிபாயா' வுக்கு ஓர்‌ உதாரணம்‌ 
(1) ஐங்காலத்‌ தொழுகை ஆகும்‌. 
(2) நோன்பு ஆகும்‌. 
(3) பெற்றோரைப்‌ பராமரித்தல்‌ ஆகும்‌. 
(4) தேச, சமூக நலன்களில்‌ பங்குகொள்ளல்‌ ஆகும்‌. 
(5) குழந்தைகளைப்‌ பராமரித்தல்‌ ஆகும்‌. 


(பக்‌. 2 ஐப்‌ பார்க்க 


Download Past Papers at : www.freebooks.|k 


AL/2019/44/T-I (NEW) ~2- 


08. 


09. 


10. 


H. 


12. 


13. 


14. 


15. 


16. 


17. 


அல்லாஹ்‌ தஆலா ஹலாலாக்கியவற்றுள்‌ அல்லாஹ்வுக்கு மிகவும்‌ வெறுப்பான செயல்‌ 
(1) தலாக்‌ (2) குல்‌உ. (3) பலதாரமணம்‌ 
(4) கடன்‌ பெறல்‌ (2) நேர்ச்சை செய்தல்‌ 


இலங்கையிலிருந்து ஹஜ்‌ கடமையை நிறைவேற்றச்‌ செல்வோர்‌ இஹ்ராமுக்காக நிய்யத்து வைக்க வேண்டிய 
இடம்‌ 

(1) அல்‌-ஜாஹ்பா (2) தாதுல்‌ இராக்‌ (3) கர்னுல்‌ மனாஸில்‌ 

(4) துல்‌ ஹுலைபா (5) யலம்லம்‌ 


நபி (ஸல்‌) அவர்களது மக்கா கால தவாவில்‌ இடம்பெற்ற இஸ்லாத்தின்‌ அடிப்படைப்‌ போதனைகளை 
உள்ளடக்கியுள்ள விடையினைத்‌ தெரிவுசெய்க. 

(1) தெளஹீத்‌, ரிஸாலத்‌, ways (2) கிலாபத்‌, நிஸாலத்‌, இபாதத்‌ 

(3) ரிஸாலத்‌, முஆமலத்‌, ஹிதாயத்‌ (4) ரிஸாலத்‌, இபாதத்‌, வராஸத்‌ 

(5) ஜினாயத்‌, இபாதத்‌, மஆத்‌ 


ஹதீஸ்‌, இஸ்லாமிய சட்டக்கலை ஆகிய இரு துறைகளுக்கும்‌ பங்களிப்பு செய்தவர்கள்‌ 
(1) இமாம்‌ சுயூதி, இமாம்‌ நவவி (ரஹ்‌) ஆகியோராவர்‌. 

(2) இமாம்‌ திர்மிதி, இமாம்‌ நஸா (ரஹ்‌) ஆகியோராவர்‌. 

(3) இமாம்‌ இப்னு மாஜா, இமாம்‌ ராபிஈ (ரஹ்‌) ஆகியோராவர்‌. 

(4) இமாம்‌ மாலிக்‌, இமாம்‌ அஹ்மது (ரஹ்‌) ஆகியோராவர்‌. 

(5) இமாம்‌ அபூயூசுப்‌, இமாம்‌ பைஹகி (ரஹ்‌) ஆகியோராவர்‌, 


இஸ்னாத்‌ ஸஹாபி வரை செல்லும்‌ ஹத்ஸ்‌ 
(1) மவ்கூப்‌ (2) மர்பூஹ்‌ (3) முர்ஸல்‌ (4) மக்தூஹ்‌ (5) மவ்லூஹ்‌ 


யமாமா யுத்தத்தில்‌ நபித்தோழர்கள்‌ ஷஹீதாக்கப்பட்டதையடூத்து அல்‌-குர்‌ஆனைத்‌ தொகுக்க வேண்டுமென்று 
ஆலோசனை வழங்கிய நபித்‌ தோழர்‌ 

(1) அபூபக்ர்‌ (ரலி) ஆவார்‌. (2) உமர்‌ ரலி) ஆவார்‌. 

(3) உஸ்மான்‌ (ரலி) ஆவார்‌, (4) முஆவியா (ரலி) ஆவார்‌. 

(5) உமர்‌ இப்னு அப்துல்‌ அஸீஸ்‌ (ரஹ்‌) ஆவார்‌, 


ஸகாத்‌ பெறத்‌ தகுதியானோரில்‌ அர்ரிகாப்‌ எனப்படுவோர்‌ 

(1) கடனாளிகள்‌ (2) வழிப்போக்கர்கள்‌ 

(3) ஏழைகள்‌ (4) புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள்‌ 
(5) உரிமைச்‌ சீட்டு எழுதப்பட்ட அடிமைகள்‌ 


இஸ்லாம்‌ அனுமதித்துள்ள வியாபார முறைகளில்‌ கூட்டு வியாபாரத்தைக்‌ குறிக்கும்‌ சொல்‌ 
(1) இஆரா (2) இஜாரா (3) முஷாரகா (4) ஸலம்‌ (5) முஸாரஆ 


இஸ்லாம்‌ உணவுப்‌ பொருட்களை பதுக்கி வைப்பதைத்‌ தடை செய்திருப்பதற்கான பிரதான காரணம்‌ 
(1) உணவு பொருட்கள்‌ பழுதடைதல்‌ 

(2) உணவு பொருட்களின்‌ விலை அதிகரித்தல்‌ 

(3) பொதுமக்கள்‌ பாதிப்படைதல்‌ 

(4) உற்பத்தியாளருக்கு இழப்பு ஏற்படல்‌ 

(5) உணவு பொருட்களை நீண்ட நாட்கள்‌ சேமித்து வைப்பது கஷ்டமாக இருத்தல்‌ 


இஸ்லாமிய வர்த்தகமுறைகளில்‌ ஒன்றான 'ரஹ்ன்‌' பற்றிய சரியான கூற்று 

(1) இருவர்‌ குறிப்பிட்டதொரு தொகைப்‌ பணத்தை முகலீடு செய்து வர்த்தகத்தில்‌ ஈடுபடல்‌ 

(2) ஒரு தரப்பினரது மூலதனத்தையும்‌ மறு தரப்பினரது உழைப்பையும்‌ வைத்து வர்த்தகத்தில்‌ ஈடுபடல்‌ 
(3) ஒரு பொருளை குறிப்பிட்டதொரு காலப்பிரிவுக்கு இரவலாக வழங்குதல்‌ 

(4) உற்பத்தியில்‌ சமமாக பங்குபெறல்‌ என்ற அடிப்படையில்‌ ஒருவருக்கு விவசாய பூமியை வழங்குதல்‌ 
(5) ஒருதொகைப்‌ பணத்தைப்‌ பெற்றுக்கொள்வதற்காக குறிப்பிட்டவொன்றை அடகு வைத்தல்‌ 


jub. 3 ஐப்‌ பார்க்க 


Download Past Papers at : www.freebooks.|k 


6731 


AL/2019/44/T-I (NEW) -3- 


18. 


19. 


20. 


21. 


22. 


23. 


24, 


குலபாஉர்ராஷிதீன்‌ தொடர்பான விடயங்கள்‌ கீழே தரப்பட்டுள்ளன. 


A - மூன்றாம்‌ கலீபா 

B - முஸைலமாவுக்கு எதிராக போர்‌ தொடுத்தவர்‌. 

C- ஹிஜ்ரத்தின்போது நபி (ஸல்‌) அவர்களுடன்‌ மதீனாவுக்குச்‌ சென்றவர்‌. 

D - கடற்படையை அறிமுகப்படுத்தியவர்‌. 

E - ஹிஜ்ரி நாட்காட்டி ஆண்டுக்‌ கணிப்பீட்டு முறையை அறிமுகப்படுத்தியவர்‌. 

F- ஹுதைபிய்யா உடன்படிக்கையின்போது சமாதான பேச்சுவார்த்தைக்காக குறைஷிகளின்‌ பக்கம்‌ 
அனுப்பப்பட்டவர்‌. 

மேலுள்ளவற்றுள்‌ கலீபா உஸ்மான்‌ (ரலி) அவர்களுடன்‌ தொடர்பான விடயங்களைக்‌ கொண்ட தொகுதியினைத்‌ 

தெரிவுசெய்க. 

(1) A,B,C (2) A, D,F OLB: C-D (4) C,E,F (5) DEF 


வாரிசுரிமைச்‌ சட்டத்தில்‌ “அஸபா' எனப்படுவோர்‌ 

(1) அல்‌-குரஆன்‌, சுன்னா குறிப்பிடும்‌ வரையறுக்கப்பட்ட பங்கை பெறும்‌ வாரிசுகளாவர்‌. 

(2) தந்தை வழி நெருங்கிய உறவினராவர்‌. 

(3) அல்‌-குர்‌ஆன்‌, சுன்னாவில்‌ பங்குகள்‌ வரையறுத்துக்‌ குறிப்பிடப்படாத மரணித்தவருக்கு நெருக்கமான 
ஆண்‌ வாரிசுகளாவர்‌. 

(4) குறிப்பிட்ட சிலர்‌ இல்லாதபோது பங்கு பெறுபவராவர்‌. 

(5) மரணித்தவருக்கு நெருங்கிய உறவினர்கள்‌ எவரும்‌ இல்லாதபோது பங்கு பெறும்‌ தூரத்து உ_றவினராவர்‌. 


விவாகரத்து முறைகளுள்‌ ஒன்றான ‘Gove.’ என்பது 

(1) மனைவி, கணவனிடம்‌ ஒரு தொகைப்‌ பணம்‌ அல்லது ஒரு பொருளைக்‌ கொடுத்து விவாகரத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளல்‌ ஆகும்‌. 

(2) கணவன்‌, மனைவியை விபச்சார குற்றம்‌ சாட்டி மனைவியை விவாகரத்துச்‌ செய்தல்‌ ஆகும்‌. 

(3) சத்தியத்தின்‌ பின்னர்‌ ஏற்படும்‌ விவாகரத்து ஆகும்‌. 

(4) தலாக்‌ ரஜாயின்‌ பின்னர்‌ ஏற்படும்‌ விவாகரத்து ஆகும்‌. 

(5) மனைவியை தாய்க்கு ஒப்பிடுவதன்‌ மூலம்‌ ஏற்படும்‌ விவாகரத்து ஆகும்‌. 


மரணித்தவரது சொத்துக்களை பகிர்ந்தளிப்பது தொடர்பான சட்ட விதிகளை உள்ளடக்கிய கலை 
(1) இல்முல்‌ மீராஸ்‌ எனப்படும்‌. (2) இல்முல்‌ பிக்ஹு எனப்படும்‌. 

(3) இல்முல்‌ பலாகா எனப்படும்‌. (4) இல்முல்‌ ஜரஹ்வத்த.'.தீல்‌ எனப்படும்‌. 
(5) இல்முல்‌ அகீதா எனப்படும்‌. 


புனித ரமழான்‌ மாத நோன்பினை நோற்பதற்கு போதியளவு தேக ஆரோக்கியம்‌ அற்ற வயோதிபர்‌ 
(1) தெளபா செய்ய வேண்டும்‌. 

(2) பித்ரா கொடுக்க வேண்டும்‌. 

(3) அறுபது ஏழைகளுக்கு உணவளித்தல்‌ வேண்டும்‌. 

(4) நோன்பை கழா செய்ய வேண்டும்‌. 

(5) கப்பாரா கொடுக்க வேண்டும்‌. 


அஸிலிலும்‌ பரஇலும்‌ இருக்கும்‌ இல்லத்‌ சமமான பெறுமானம்‌ கொண்டதாக காணப்படும்‌ கியாஸ்‌ யாது? 


(1) கியாஸ்‌ அவ்லா (2) கியாஸ்‌ ஜலி (3) கியாஸ்‌ அத்னா 
(4) கியாஸ்‌ மூஸாவி (5) கியாஸ்‌ கபி 

குறிப்பிட்ட சிலரின்‌ காரணமாக வேறு சிலருக்கு பங்கு குறைவாகக்‌ கிடைத்தல்‌ 

(1) ஹஜப்‌ (2) ஹஜபுன்நுக்ஸான்‌ (2) ஹஜபுல்‌ ஹிர்மான்‌ 
(4) அஸபா (5) தவுல்‌ அர்ஹாம்‌ 


(பக்‌. 4 ஐப்‌ பார்க்க 


Download Past Papers at : www.freebooks.|k 


AL/2019/44/T-I (NEW) sae 


25. 


26. 


27. 


28. 


29. 


30. 


31. 


RPA 


பின்வருவனவற்றைக்‌ கருதுக 

A - முனாபிக்களின்‌ பண்புகள்‌ பற்றி விளக்கும்‌ வசனங்கள்‌ 

B - நீண்ட வசனங்கள்‌, நீண்ட அத்தியாயங்கள்‌ 

C - முன்னைய வேதங்கள்‌ பற்றிய உண்மைத்‌ தன்மையை விளக்கும்‌ வசனங்கள்‌ 

19 - வசனக்‌ கவர்ச்சி, சிறிய ஆயத்துக்கள்‌ உள்ளவை 

E - மனிதர்களே! என விளிக்கும்‌ வசனங்கள்‌ 

மேற்படி கூற்றுகளுள்‌ மதனி சூராக்களுடன்‌ தொடர்பான விடையினைத்‌ தெரிவுசெய்க, 

(1) A,B,C (2) A,C,D (3) A,D,F (4) B,C,E (5) C,D,E 


ஒருவரது கையிருப்பில்‌ ரூபா. 1, 000, 000 பணம்‌ இருக்கிறது. அவர்‌ செலுத்தவேண்டிய கடன்‌ 
ரூபா 200,000. குறித்த வருடத்தில்‌ ஸகாத்தின்‌ நிஸாப்‌ ரூபா 700,000 எனின்‌. அவர்‌ வருட இறுதியில்‌ 
செலுத்த வேண்டிய ஸகாத்தின்‌ அளவு 

(1) ரூபா 5,000 ஆகும்‌. (2) ரூபா 10,000 ஆகும்‌. (3) ரூபா 15,000 ஆகும்‌. 

(4) ரூபா 20,000 ஆகும்‌. (5) ரூபா 25,000 ஆகும்‌. 


ஒரு முஸ்லிம்‌, ஹலாலான உணவுவகைகளை உட்கொள்ள வேண்டுமென வலியுறுத்தப்படுவதற்கான 
காரணம்‌, அவை 

(1) உடல்‌, உள ஆரோக்கியத்திற்கு உகந்தவையாகும்‌. 

(2) உடல்‌ வளர்ச்சிக்கு அவசியமாகும்‌. 

(3) ஷரீஆவால்‌ வலியுறுத்தப்பட்டுள்ளமையாகும்‌. 

(4) சுத்தமும்‌ சுகாதாரமுமிக்கவையாகும்‌. 

(5) சக்தியும்‌ சுவையுமிக்கவையாகும்‌. 


இஸ்லாமிய நிதி நிறுவனமான 'பைதுல்மால்‌' ஐ அறிமுகப்படுத்திய ஸஹாபி 
(1) அபூபக்ர்‌ (ரலி) ஆவார்‌. (2) உமர்‌ (ரலி) ஆவார்‌. (3) உஸ்மான்‌ (ரலி) ஆவார்‌. 
(4) அலி (ரலி) ஆவார்‌. (5) முஆவியா (ரலி) ஆவார்‌. 


“வாலிபர்களே! உங்களில்‌ வசதி படைத்தவர்கள்‌ திருமணம்‌ செய்துகொள்ளவும்‌. ஏனெனில்‌ அது பார்வையைக்‌ 
கட்டுப்படூத்தவும்‌ கற்பைப்‌ பேணவும்‌ சிறந்ததாகும்‌. வசதியற்றவர்கள்‌ நோன்பு நோற்பது அவர்களுக்குப்‌ 
பாதுகாப்பானதாகும்‌.'” என்பது 

(1) அல்‌-குர்‌ஆனின்‌ கூற்றாகும்‌. 2) நபி (ஸல்‌) அவர்களது கூற்றாகும்‌. 

(3) ஒரு ஸஷாபியின்‌ கூற்றாகும்‌. (4) ஒரு இமாமின்‌ கூற்றாகும்‌. 

(5) ஒரு சூபி ஞானியின்‌ கூற்றாகும்‌. 


பின்வருவனவற்றுள்‌ தொழுகையின்‌ மூலம்‌ ஒருவருக்கு கிடைக்கும்‌ ஆன்மீக பயன்பாடுகளில்‌ ஒன்று 
(1) இறையருள்‌ (2) உடல்‌, உடை சுத்தம்‌ | 
(3) ஆரோக்கிய வாழ்வு (4) நேரமுகாமைத்துவப்‌ பயிற்சி 

(5) தலைமைத்துவ கட்டுப்பாட்டுக்கான பயிற்சி 


குர்‌ஆனியக்‌ கலைகளுடன்‌ தொடர்பான “முதஷாபிஹாத்‌' என்பது பற்றிய சரியான கூற்று 
(1) பொருள்‌ தெளிவான அல்‌-குர்‌ஆன்‌ வசனங்கள்‌ 

(2) பல பொருள்களுக்கு இடம்பாடான அல்‌-குர்‌ஆன்‌ வசனங்கள்‌ 

(3) சட்டம்‌ மாற்றப்பட்ட அல்‌-குர்‌ஆன்‌ வசனங்கள்‌ 

(4) சூராக்களின்‌ ஆரம்பத்தில்‌ இடம்பெறும்‌ தனி எழுத்துக்கள்‌ 

(5) அகீதா தொடர்பான அல்‌-குர்‌ஆன்‌ வசனங்கள்‌ 


இஸ்லாமிய வங்கி முறைமையின்‌ பிரதான நோக்கங்களில்‌ ஒன்று 

(1) வட்டியுடனான தொடர்புகள்‌ செயற்பாடுகளைத்‌ தவிர்த்துக்கொள்வதற்கு பொதுமக்களுக்கு உதவுதல்‌ 
(2) பொது மக்களது சேமிப்புப்‌ பழக்கத்தை ஊக்குவித்தல்‌ 

(3) பொது மக்களது சிறுதொழில்களுக்கு உதவுதல்‌ 

(4) பொது மக்களுக்கு நவீன தொழில்துறையில்‌ ஈடுபடுவதற்கு வழிவகுத்தல்‌ 

(5) பொது மக்களது செல்வத்தைப்‌ பாதுகாத்தல்‌ 


[பக்‌. 5 ஐப்‌ பார்க்க 


Download Past Papers at : www.freebooks.|k 


AL/2019/44/T-I (NEW) -5- 


33. 'மத்ரஸது அஹ்லிர்‌ ர...யி' எனப்படுவோர்‌ 
(1) சுய சிந்தனைக்கு முக்கியத்துவம்‌ கொடுத்து சட்டங்களை விளக்குவோராவர்‌. 
(2) ஹதீஸ்களுக்கு முக்கியத்துவம்‌ கொடுத்து சட்டங்களை விளக்குவோராவர்‌. 
(3) இஜ்திஹாத்‌ செய்வதற்கு தகைமை பெற்றோராவர்‌. 
(4) மதுஹபுகளை பின்பற்றுவதில்‌ தீவிர ஆர்வம்‌ கொண்டோராவர்‌. 
(5) முஃதஸிலா சார்பு சிந்தனையுடையோராவர்‌. 


34. ஷரீஆவின்‌ அடிப்படையில்‌ குற்றங்களுக்கு தண்டனை வழங்கும்போது கவனத்திற்கொள்ளவேண்டிய விடயம்‌ 
தொடர்பான பின்வரும்‌ கூற்றுகளுள்‌ பிழையானது 
(1) தண்டனை பொருத்தமானதாக காணப்படல்‌ 
(2) தண்டனை சட்டரீதியானதாக காணப்படல்‌ 
(3) தண்டனை குற்றங்களைப்‌ பொறுத்து வேறுபடல்‌ 
(4) தண்டனை வழங்கும்போது குற்றமிழைத்தவரின்‌ அந்தஸ்து, பதவி போன்றவற்றை கவனத்திற்‌ 
கொள்ளல்‌ 
(5) தண்டனை சமூகப்‌ பாதுகாப்பை இலக்காகக்‌ கொண்டிருத்தல்‌ 


33. திருமணத்தின்போது “வலி'யாக வருவதற்கு பொருத்தமற்றவர்‌ 
(1) தந்தையின்‌ தந்‌ைத ஆவார்‌. (2) தாய்‌ வழி சகோதரன்‌ ஆவார்‌. 
(2) சகோதரனின்‌ மகன்‌ ஆவார்‌. (4) தந்தையின்‌ சகோதரன்‌ ஆவார்‌. 
(5) உடன்‌ பிறந்த சகோதரன்‌ ஆவார்‌. 


36. மனைவியை மீள அழைத்துக்கொள்வதற்கு ஏதுவாக இஸ்லாம்‌ அனுமதித்துள்ள விவாகரத்து முறை 


(1) பாயின்‌ (2) mpre (3) குல்‌உ (4) ரஸ (5) பஸ்கு 
37. இமாம்‌ புஹாரி (ரஹ்‌) அவர்களின்‌ ஆசிரியர்களுள்‌ ஒருவர்‌ 
(1) இமாம்‌ அபூதாவூத்‌ (ரஹ்‌) (2) இமாம்‌ அஹ்மது இப்னு ஹன்பல்‌ (ரஹ்‌) 
(3) இமாம்‌ நஸாஈ (ரஹ்‌) (4) முஹம்மது இப்னு அஹமது மரூஸி (ரஹ்‌) 


(5) இமாம்‌ தபராணி (ரஹ்‌) 


@ 38 தொடக்கம்‌ 41 வரையுள்ள ஒவ்வொரு வினாவிலும்‌ X,Y என்னும்‌ நிரல்களின்‌ கீழ்‌ தரப்பட்டுள்ள தகவல்கள்‌ 
ஏதேனும்‌ ஒரு வகையில்‌ ஒன்றுடன்‌ ஒன்று தொடர்புபட்டவை. அதன்படி % நிரலில்‌ உள்ளவற்றுக்கேற்ப 
Y நிரலை ஒழங்குப்படுத்தும்போது பொருத்தமாக அமையும்‌ சேர்மானத்தைத்‌ தெரிவு செய்க. 


ட அட்ச... 
இமாம்‌ ஷாபிஈ (ரஹ்‌) A - முஅத்தா 
இமாம்‌ அபூஹனீபா. (ரஹ்‌) B - முஸ்னத்‌ 


இமாம்‌ மாலிக்‌ (ரஹ்‌) Tp பிக்ஹுல்‌ அக்பர்‌ 










38. 











(4) DBAC (5) DCAB 


2 


r 
ச 





(1) ADCB (2) BCAD (3) BDCA (4) DABC (5) DCBA 





(1) AC BD (2) BADC (3) BCAD (4) CDAB (5) DACB 
(பக்‌. 6 ஜப்‌ பார்க்க 


Download Past Papers at : www.freebooks.|k 


AL/2019/44/T-I (NEW) - 6 - 


a.[- [x [oY 
ட 
ai 


(1) ACDB (2) ADBC (3) BDCA (4) CDAB (5) DBCA 









s + 
= 
+ 3 * 
~ 1 
4 
+ LA 
bad 3 
3 
௪ « 


42. ஸஷீபா ஸாதிகா என்ற ஹதீஸ்‌ தொகுப்பை திரட்டிய நபித்தோழர்‌ 
(1) அப்துல்லாஹ்‌ இப்னு உமர்‌ (ரலி) ஆவார்‌. (2) அம்ரு இப்னுல்‌ ஆஸ்‌ (ரலி) ஆவார்‌. 
(3) ஸ..து இப்னு அபீவக்காஸ்‌ (ரலி) ஆவார்‌. (4) அனஸ்‌ இப்னு மாலிக்‌ (garb) ஆவார்‌. 
(5) ஸுபைர்‌ இப்னுல்‌ அவாம்‌ (ரலி) ஆவார்‌. 


43. இமாம்‌ முஸ்லிம்‌ Gah) அவர்கள்‌ பிறந்த ஆண்டு 
(1) ஷி: 204 (2) ஹி : 205 (3) ஹி ; 206 (4) ஹி : 207 (5) ஹி : 208 


44, இஸ்லாமிய முக்கிய கடமைகளுள்‌ உம்ராவில்‌ இடம்பெறாத ஒரு செயல்‌ 
(1) இஹ்ராம்‌ (2) தவாப்‌ (3) ஸஃயு (4) ஹல்க்‌ (5) அறபாவில்‌ தரித்தல்‌ 


ஓஒ 45 தொடக்கம்‌ 50 வரையிலான வினாக்களில்‌ இரண்டு வகையான கூற்றுகள்‌ தரப்பட்டுள்ளன. ஒவ்வொரு 
வினா தொடர்பாகவும்‌ தரப்பட்டுள்ள சோடிக்கூற்றுகளுக்கு பின்வரும்‌ (1),(2),(3),(4),(5) என்பவற்றில்‌ மிகப்‌ 
பொருத்தமானதைத்‌ தெரிவுசெய்து, அதன்‌ இலக்கத்தைக்‌ குறிப்பிடுக. 


இரண்டாம்‌ கூற்று 


பிழையானது | 
சரியாக இருப்பதுடன்‌ முதலாம்‌ கூற்றை மேலும்‌ விபரிக்கின்றது 


= 3 முதலாம்‌ கூற்று இரண்டாம்‌ கூற்று 

45. | வாஸிலுப்னுல்‌ அதா, இமாம்‌ ஹஸனுல்‌ பஸரியின்‌ | மு...தஸிலாக்கள்‌ அல்‌-குர்‌ஆன்‌, சுன்னாவின்‌ 
ஆசிரியராவார்‌. கருத்துக்களை முதன்மைப்படுத்துகின்றனர்‌. 

46. | ஆண்கள்‌ வெள்ளி மோதிரம்‌ அணிவதில்‌ | தீங்கிழைக்க வரும்‌ பிராணிகளையும்‌ தீயினால்‌ 
தவறில்லை. சுட்டெரிப்பதை ஷரீஆ தடைசெய்கின்றது. 

47. | முதவாதிரான ஹதீஸ்கள்‌ நம்பகமானவைகளாகும்‌. | ஹஸன்‌ தரத்திலுள்ள ஹதீஸ்களை ஆதாரமாகக்‌ 

கொள்ள முடியாது. 

48. இஸ்‌ லாமிய பொருளாதாரக்‌ கோட்பாடு | கியாஸும்‌ ஸஹாபாக்களது இஜ்மாவும்‌ சம 
தெய்வீகமானதாகும்‌. தரத்தில்‌ நோக்கப்படுகின்றன. 

'உர்பு' ஐ ஒரு சட்ட முலாதாரமாக கொள்ள | ஹராத்திற்கு வழிவகுப்பவைகளும்‌ ஹராம்‌ 

முடியாது. ஆகும்‌. 


50. நபி (ஸல்‌) அவர்கள்‌ மதீனாவில்‌ வெளிநாட்டு [நபி (ஸல்‌) அவர்கள்‌ இராஜதந்திர 
விவகாரங்களுக்கு பொறுப்பாக முஆவியா (ரலி) | விவகாரங்களுக்குப்‌ பொறுப்பாக உபைதா (ரலி) 
அவர்களை நியமித்திருந்தார்கள்‌. அவர்களை நியமித்திருந்தார்கள்‌. 





















Download Past Papers at : www.freebooks.|k 


AL/2019/44/T-11 (NEW) 


6731 


ட @ கிடு GOOD முழுப்‌ பதிப்புரிலையுடையது / All Rights Reser ved | 


த Hde goo ypu Lim Spt wiNew , _த்திட்டம/New Syllabus) 


ne & fo} Bares feo } ESRI GRE pam SO 50 Gane 086 ணா “ஜு க Joð pn வி } 
திணைக்களம்‌ இலங்கைப்‌ wih Sn aoe தில 11 Tg தைது இணைக்களம்‌ இலங்கைப்‌ பரீட்சைத்‌ இணைல்களம்‌ 
ions, Sri Lanka Department இலங்கைய்‌. 4 ரீய்சைத்‌ ani திணைக்களம்‌. Sti Lanka Department of Examinations. Sri Lanka f 


ர; æD லை & OAD இ டூ Ame ரல f 
AFA ý இல்ளை அவ்வ்‌ EX அரண்‌ உண்பர்‌ : ட்டர்‌. ள்‌ ட ட்‌ pe ட ye ee ட 
நம emg sva sp (cad coge) Sawoo, 2019 ௧௨௦38 


கல்விப்‌ பொதுத்‌ தராதரப்‌ பத்திர (உயர்‌ தர)ப்‌ பரீட்சை, 2019 ஓகஸ்ற்‌ 
General Certificate of Education (Adv. Level) Examination, August 2019 


ஈம்‌ ௦8௫ mea இஜிஷ்ி 10 8 
மூன்று மணித்தியாலம்‌ மேலதிக வாசிப்பு நேரம்‌ 10 நிமிடங்கள்‌ 
Three hours Additional Reading Time 10 minutes 


வினாப்பத்திரத்தை வாசித்து, வினாக்களைத்‌ தெரிவுசெய்வதற்கும்‌ விடை எழுதும்போது முன்னுரிமை 


| வழங்கும்‌ Slee er ஒழு பகல்‌ கொள்வதற்கும்‌ பப்படம்‌ eeun நேரத்தைப்‌ ப்பம்‌ | 





ர : 


* பகுதி 1 இலிருந்து இரண்டு வினாக்களையும்‌ பகுதி 11 இலிருந்து மூன்று வினாக்களையும்‌ தெரிவுசெய்து, 
எல்லாமாக ஐந்து வினாக்களுக்கு விடை எழுதுக. 


பகுதி I 

1. (1) sar என்றால்‌ என்ன? (02 புள்ளிகள்‌) 
(ii) தக்வாவின்‌ முக்கியத்துவம்‌ பற்றி அல்‌-குர்‌ஆன்‌, சுன்னாவின்‌ ஆதாரங்கள்‌ ஒவ்வொன்றினை முன்வைத்து, 
அவற்றை விளக்குக. (04 புள்ளிகள்‌) 

(iii) அன்றாட வாழ்வில்‌ தக்வாவை கடைப்பிடிப்பதால்‌ கிடைக்கும்‌ பயன்கள்‌ நான்கினைக்‌ குறிப்பிட்டு, 
அவற்றுள்‌ இரண்டை விளக்குக. (06 புள்ளிகள்‌) 

(iv) ஓர்‌ முஸ்லிமின்‌ வாழ்வில்‌ ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தடையாக அமையும்‌ நான்கு அம்சங்களைக்‌ 
குறிப்பிட்டு, அவற்றுள்‌ இரண்டு விடயங்களை அன்றாட வாழ்வில்‌ எவ்வாறு தவிர்த்துக்‌ கொள்வது 

என்பது பற்றி விளக்குக. (08 புள்ளிகள்‌) 

2. (i) 'யவ்முல்‌ ஆகிரா என்றால்‌ என்ன? (02 புள்ளிகள்‌) 
(11) இஸ்லாமியக்‌ கண்ணோட்டத்தில்‌ உலக முடிவுக்கான அடையாளங்கள்‌ நான்கினை முன்வைத்து, 
அவற்றுள்‌ இரண்டை சுருக்கமாக விளக்குக. (04 புள்ளிகள்‌) 

(iii) மறுமை நம்பிக்கை ஓர்‌ முஸ்லிமின்‌ வாழ்வில்‌ ஏற்படுத்தும்‌ தாக்கங்களுள்‌ ஆறு அம்சங்களைக்‌ 
குறிப்பிடுக. (06 புள்ளிகள்‌) 

(iv) “கழா கத்ர்‌ பற்றிய நம்பிக்கை மனித வாழ்வை நெறிப்படுத்திக்கொள்வதற்கு எவ்வாறு துணை புரிகின்றது 
என்பதை விளக்குக. (08 புள்ளிகள்‌) 

3. (i) “பர்ளுஜன்‌', 'பர்ளுகிபாயா' ஆகியவற்றை வரைவிலக்கணப்படுத்துக. (02 புள்ளிகள்‌) 


(ii) தொழுகை, நோன்பு ஆகிய வணக்கங்கள்‌ ஒவ்வொன்றினதும்‌ ஒவ்வொரு நோக்கத்தை குறிப்பிட்டு, 
அவற்றை விளக்குக. (04 புள்ளிகள்‌) 


(iii) மனித வாழ்வின்‌ அனைத்து செயற்பாடுகளும்‌ இபாதத்தாக அமைவதற்கு அவசியமான நிபந்தனைகளுள்‌ 
நான்கினைக்‌ குறிப்பிட்டு, அவற்றுள்‌ இரண்டினை விளக்குக. (06 புள்ளிகள்‌) 


(iv) ஸகாத்‌ கூட்டாக நிறைவேற்றப்படவேண்டியதன்‌ அவசியத்தை எடுத்துக்காட்டும்‌ நான்கு காரணங்களை 


முன்வைத்து, அவற்றுள்‌ இரண்டினை நடைமுறை வாழ்வுடன்‌ தொடர்புபடுத்தி விளக்குக. 
(08 புள்ளிகள்‌) 


பக்‌. 2 ஜப்‌ பார்க்க 


Download Past Papers at : www.freebooks.|k 


AL/2019/44/T-11 (NEW) -2- 


பகுதி 11 


4. (1) இஸ்லாமிய வங்கக்‌ நடைமுறைசார்ந்த அடிப்படைகள்‌ ஐந்தினை முன்வைத்து, அவற்றை 
சுருக்கமாக விளக்குக. (10 புள்ளிகள்‌) 


(11) இஸ்லாமிய வங்கியின்‌ ஒழுங்கமைப்பை எடுத்துக்காட்டி, அதன்‌ அடிப்படைகளை விவரிக்குக. 
(10 புள்ளிகள்‌) 


5. (i) இஸ்லாமிய சட்டக்கலையில்‌ கருத்து வேற்றுமை தோன்றுவதற்கு ஏதுவாக அமைந்த காரணங்கள்‌ 
ஐந்தினை விளக்குக. (10 புள்ளிகள்‌) 


(1) இஸ்லாமிய சட்டக்கலையின்‌ பொற்காலம்‌ என வர்ணிக்கப்படும்‌ காலப்பிரிவு எது? இக்கால பிக்ஹுக்‌ 
கலை வளர்ச்சி பற்றி விளக்குக. (10 புள்ளிகள்‌) 


6. (i) உற்பத்தி மற்றும்‌ நுகர்வு தொடர்பான இஸ்லாமிய சட்டவிதிகளையும்‌ ஒழுங்குகளையும்‌ விவரிக்குக. 
(10 புள்ளிகள்‌) 


(11) குடும்ப வாழ்வில்‌ ஏற்படும்‌ பிரச்சினைகளைக்‌ குறிப்பிட்டு, அதற்கான இஸ்லாத்தின்‌ தீர்வுகளை விளக்குக. 
(10 புள்ளிகள்‌) 


7. (i) இமாம்‌ திர்மிதி (ஹ்‌) அவர்களது வாழ்க்கை வரலாற்றைக்‌ குறிப்பிட்டு, அவர்கள்‌ ஹதீஸ்‌ கலைக்கு 
ஆற்றிய பங்களிப்பை விளக்குக. (10 புள்ளிகள்‌) 


(11) கவாரிஜ்‌ சிந்தனைப்‌ பிரிவின்‌ தோற்றம்‌, வளர்ச்சி பற்றி விளக்கி, அதன்‌ பிரதான கோட்பாடுகளை 
விவரிக்குக. (10 புள்ளிகள்‌) 


8. பின்வருவன பற்றிச்‌ சிறுகுறிப்பு எழுதுக. 


(1) “மஸ்லஹா முர்ஸலா' (05 புள்ளிகள்‌) 

(11) இஸ்லாமும்‌ சமய நல்லிணக்கமும்‌ (05 புள்ளிகள்‌) 

(111) பைதுல்‌ மால்‌ (05 புள்ளிகள்‌) 

(iv) இலங்கையின்‌ சுதந்திரத்திற்கு முஸ்லிம்கள்‌ ஆற்றிய பங்களிப்பு (05 புள்ளிகள்‌) 
x“ wx w 


Download Past Papers at : www.freebooks.lk 


Dear students! 

VVe have Past Papers and 
Answers (Marking 
Schemes), Model Papers 
and Note books for 
English, Tamil and Sinhala 


Medium). 


Please visit : 
www.tfreebooks.|k 





or click on this page to vist our site! 


